தமிழ்நாடு அரசு 

2014 


[ Regd . No . TNICCN / 467 / 2012- 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[விலை: ரூ . 3 .20 காசு . 


தமிழ்நாடு அரசிதழ் 


- - - - - 


- 


- 


Te 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாயை 


மயே வெல் 


வல்லும் 


எண் 3 ] 


சென்னை , புதன்கிழமை , ஜனவரி 22 , 2014 
தை 9 , விஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2045 


பகுதி VI பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1975 - ம் வருட தமிழ்நாடு சங்கப்பதிவுச் சட்டம் பிரிவு 44 ( 3)(பி ) - ன்கீழான அறிவிக்கை 

(ந .க . 10334/ ஆ3/2012) 


கீழ்க்கண்ட சங்கங்கள் 1975ம் வருட தமிழ்நாடு சங்கப்பதிவுச் சட்டம் பிரிவு 16 3(பி ) ன்படி கோர்வைக்குத் தாக்கல் செய்ய 
வேண்டிய ஆவணங்களை சங்கங்களின் பதிவாளரிடம் கோர்வைக்குத் தாக்கல் செய்யவில்லை . எனவே கீழ்க்கண்ட சங்கம் 
செயல்படவில்லை எனத் தெரிகிறது . எனவே 1975ம் வருட தமிழ்நாடு சங்கப்பதிவுச் சட்டம் பிரிவு 44( 2) ன் கீழ் அனுப்பப்படும் இந்த 
அறிவிப்பு கிடைக்கப்பெற்ற 1 மாதத்திற்குள் சங்கம் செயல்படுகிறதா என்பது குறித்து முறையான பதில் இவ்வலுவலகத்தில் 
பெறப்படவில்லையாயின் கீழ்க்கண்ட சங்கத்தினை செயல்படாத சங்கமாகக் கருதி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்படுகிறது . 
வரிசை சங்கங்களின் 

சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி . 
எண் பதிவு எண் 

மற்றும் வருடம் . 


(3) 


1 / 1999 


2 / 1999 


4 /1999 


5 / 1999 


6 / 1999 


அன்னை தெரசா( டோக்ரா )ஊறுகாய் தயாரிப்பாளர் சங்கம் , செம்மனந்தல் , செம்மனந்தல் கிராமம் , 

திருநாவலூர் , திருநாவலூர் அஞ்சல் . 
அன்னை இந்திரா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுச் சங்கம் ( டோக்ரா ) எனதிரிமங்கலம் , 

எனதிரிமங்கலம் கிராமம் , பண்ருட்டி வட்டம் . 
மலர்கள் மாதர் சங்கம் , செயின் மேரிஸ் பள்ளி அருகில் , ஜெயராம் தியேட்டர் பின்புறம் , பண்ருட்டி . 
நேதாஜி இளைஞர் நற்பணிமன்றம் , சூரியன்பேட்டை , சூரியன்பேட்டை , எ . மூலக்குப்பம் போஸ்ட் , 

கடலூர் வட்டம் . 
வானவில் நற்பணிமன்றம் , பேரிச்சம்பாக்கம் , மணமேடு அஞ்சல் . 
கண்டக்காடு கிராம டோக்ரா மகளிர் நலச்சங்கம் , காய்கறி வியாபாரம் , கண்டக்காடு , குண்டு 

உப்பலவாடி அஞ்சல் , கடலூர் - 2 . 
நெய்வேலி அனைத்து மினிலாரி உரிமையாளர்கள் நலச்சங்கம் , மந்தாரக்குப்பம் பஸ்நிலையம் அருகில் , 

நெய்வேலி - 2 . 
கடலூர் மாவட்ட அனைத்து கிராமியக் கலைஞர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு , வரவூர் மாரியம்மன் 

கோயில் அருகில் , கேப்பர் மலைரோடு , வண்டிப்பாளையம் , கடலூர் - 4 . 
மாதர் சங்கம் ஏ . குறவன் குப்பம் ( மேற்கு ) விருத்தாச்சலம் வட்டம் , 
அன்னை இந்திரா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுச் சங்கம் , ஏ . குறவன்குப்பம் , பெரியாகுறிச்சி . 


7 / 1999 


8/ 1999 


9 /1999 


11/1999 


12 /1999 


[ 1 ] 


DTP - VI- 1 ( T- Sup .) ( 3 ) - 1 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


வரிசை சங்கங்களின் 
எண் பதிவு எண் 

மற்றும் வருடம் . 

( 2 ) 


( 3) 


11 


13/ 1999 


12 


15 / 1999 


தமிழ்நாடு வேளாண்மை பொறியியல் பட்டயதாரர்கள் சங்கம் , ஸ்ரீரங்கம் பில்டிங் , இம்பீரியல் ரோடு , 

கடலூர் -2 , 
St. Lukas Centre for Community Development, R .C .Church Complex , Kumbakonam Main 

Road , Vadalur , 
விரிஞ்சிப்பாக்கம் கிராமம் (டோக்ரா ) மகளிர் மேம்பாட்டுச்சங்கம் , காமன் கோயில் தெரு , விரிஞ்சிப்பாக்கம் , 

பண்ருட்டி தாலுக்கா , 
என் . எல் .சி . நிறுவனத்திற்கு நிலம் வீடு கொடுத்தவர்கள் உரிமை பாதுகாப்பு நலச்சங்கம் , நெய்வேலி 
கிராமம் , மேல்பாப்பனப்பட்டு , எண் . 15 , வடக்குத் தெரு , பழைய நெய்வேலி , மேல்பாப்பனப்பட்டு . 


13 


16 /1999 


14 


19/ 1999 


15 


21 /1999 


16 


22/1999 


17 


23/ 1999 


நேரு ( டோக்ரா ) மகளிர் தையல் சங்கம் , வண்டிப்பாளையம் , வண்டிப்பாளையம் & அஞ்சல் , 

உளுந்தூர்பேட்டை வட்டம் . 
நேரு இளையோர் நற்பணி மன்றம் , நெ . 119/3 , ரைஸ் மில் தெரு , வெள்ளப்பாக்கம் , கடலூர் வட்டம் 
அன்னை இந்திராகாந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் நலச்சங்கம் ( டோக்ரா ) அங்கு செட்டிபாளையம் , 

4 -வது வார்டு , பண்ருட்டி வட்டம் . 
இரட்டை பிள்ளையார் நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் , (பஞ்சாயத்து ) ஆர் .பி . நகர் , புதுப்பாளையம் , 

கடலூர் - 1 . 
புது ரெங்கநாதபுரம் கிராம மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு சங்கம் ( டோக்ரா )புது ரெங்கநாதபுரம் , 
சின்ன கண்ணாடி அஞ்சல் ,கடலூர் வட்டம் . 


18 


25 /1999 


19 


26/ 1999 


20 


30/ 1999 


ஓம்சக்தி ( டோக்ரா ) சோப்பு தயாரித்தல் மகளிர் மேம்பாட்டு சங்கம் , கெடிலம் , கெடிலம் கிராமம் , 

திருநாவலூர் அஞ்சல் , உளுந்தூர்பேட்டை வட்டம் . 
Indira Nagar Melpathi Displaced Member Welfare society , 485/1 , Katamaras Illam Periyakurichi , 

Neyveli - 607 802 . 


21 


31/ 1999 


22 


32 / 1999 


என் . எல் .சி . ஸ்டோர் கீப்பர்ஸ் & டிரான்ஸ்போர்ட் , ஓவர்சீஸ் அசோசியேஷன் , நெய்வேலி . 125 , டைப் 
2 குவார்ட்டர்ஸ் , பிளாக் - 22 , நெய்வேலி - 7 . 


23 


33/ 1999 


SC /ST Employees Association Neyveli- 3 , 


B -5 - RPTI 


National Power Training Institute( S . R . ) 

Complex , Block 14/21 , Neyveli -3 . 


24 


34/ 1999 


உலகத் தமிழர் விழிப்புணர்வு சேவை இயக்கம் , எண் . 32 , எல் .408 , குவார்ட்டர்ஸ் , வட்டம் - 12 , 

நெய்வேலி - 3 


25 


26 / 2008 


ஓ . கே .நினைவு புகைப்படம் மற்றும் வீடியோ கலைஞர்கள் சங்கம் , பண்ருட்டி , 36 , TMT சரஸ்வதி 
காம்பிளக்ஸ , ராஜாஜி சாலை , பண்ருட்டி . 


26 


28 / 2008 


கின்னஸ் விஜய் யோகா கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையம் , நெ .22B போலீஸ் லைன் , புதுக்குப்பம் , 

கடலூர் - 1 


27 


29/2008 


28 


30 / 2008 


கடலூர் மாவட்டம் & விழுப்புரம் மாவட்டம் , மரம் அறுப்பகம் மற்றும் மரம் இழைப்பகம் , மில் 

உரிமையாளர்கள் சங்கம் , நெ . 19A கும்பகோணம் சாலை , பண்ருட்டி . 
JAI - HIND Consumer and Environment Protection Organisation , 28 , Pillayar Koil 

Street ,Vandiampallam , Andarmullipallam P .O ., Cuddalore Taluk . 
கருணீகர் நலச்சங்கம் - நெய்வேலி C- 8 குஜராத் சாலை , வட்டம் - 19 , நெய்வேலி - 3 . 
Cuddalore District Muslim women Aid society , 2nd Street , Subbarayalu Nagar , Cuddalore -2. 
தலைவர் அறிஞர் அண்ணா டீசல் ஆட்டோ உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம் , 

நெ .60 , நெல்லிக்குப்பம் மெயின் ரோடு , S .N . சாவடி , செம்மண்டலம் , கடலூர் . 


29 


32 / 2008 


33/ 2008 


31 


34/ 2008 


32 


37 / 2008 


திரு. அருட்பிரகாச வள்ளலார் தெய்வ நிலையம் , பராமரிப்பு பாதுகாப்பு பணியாளர்கள் நலச்சங்கம் , 

61 ஏ , தர்மசாலை வீதி , பார்வதிபுரம் , வடலூர் . 


33 


38 /2008 


பாரதியார் மினி டெம்போ லோடு கேரியர் , ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர் நலச்சங்கம் , 14 , சத்திரம் 
தெரு , நெல்லிக்குப்பம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


வரிசை சங்கங்களின் 
எண் பதிவு எண் 

மற்றும் வருடம் . 

( 2) 


( 3) 


34 


42 / 2008 


மனித உரிமை பாதுகாப்பு மற்றும் NLC- யால் பாதிக்கப்பட்டோர் நலச்சங்கம் . 42 , வேலுடையான் நகர் , 

( இந்திரா நகர் அருகில் ) நெய்வேலி . 
பாரதமாதா தனியார் கார் ஓட்டுநர்கள் சங்கம் , 41 , சங்கரநாயுடு தெரு , திருப்பாதிரிப்புலியூர் , 

கடலூர் - 2 . 


35 


46 / 2008 


36 


47 / 2008 


50 / 2008 


38 


51/ 2008 


39 


52/ 2008 


40 


53/ 2008 


41 


56/ 2008 


42 


57/2008 


43 


60/2008 


44 


61 / 2008 


45 


63/ 2008 


46 


64/2008 


கடலூர் தேங்காய் நார் மற்றும் கயிறு உற்பத்தியாளர்கள் சங்கம் , 32 , அக்கிள் நாயுடு தெரு , 

திருப்பாதிரிப்புலியூர் , கடலூர் -2.47 /2008 . 
பெத்தேல் தொண்டு நிறுவனம் ,10 , கரையேறவிட்டக்குப்பம் தெரு , பழைய வண்டிப் பாளையம் , 

கடலூர்- 4 . 
தமிழ் நாடு மழலையர் மற்றும் தொடக்கப் பள்ளிகள் நலச்சங்கம் நெ . 190 , கிழக்கு வீதி , 

அங்குசெட்டிப்பாளையம் & போஸ்ட் , பண்ருட்டி 607 710 
முத்தரசன்குப்பம் சேமிப்பு மற்றும் தொழில் வளச்சி சங்கம் , மேற்கு தெரு , முத்தரசன்குப்பம் , 

சுத்திப்பட்டு போஸ்ட் , பண்ருட்டி தாலுக்கா , 
Social Action and Development for Unprivileged ( SADU) , 164 . கோதண்ட ராமபுரம் , 

தொண்டமாநத்தம் போஸ்ட் , கடலூர் தாலுக்கா . 
நியூ பிருந்தாவன் பஸ் ஸ்டாப் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் , 

மரிய சூசை நகர் , புதுப்பாளையம் , கடலூர் - 1 . 
Dr . அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்றம் , மேல் அழிஞ்சிப்பட்டு T .N .பாளையம் , கடலூர் தாலுக்கா , 
அண்ணா கிராம நுகர்வோர் மற்றும் மனித உரிமை பாதுகாப்பு சங்கம் , 1149 , பலாப்பட்டு , நத்தம் 

போஸ்ட் , பண்ருட்டி தாலுக்கா . 
ஸ்ரீலட்சுமி நரசிம்மர் நற்பணி மன்றம் , விநாயகர் கோயில் தெரு , சிங்கிரிகுடி & போஸ்ட் 
சிட்கோ மினி லாரி சர்வீஸ் நலச்சங்கம் , 24 , தமிழ்முத்து நகர் , கோண்டூர் , கடலூர் -2 . 
Tamil Nadu Professional Boxing Association செல்லியம்மன் கோயில் தெரு , சுத்துக்குளம் , 

கடலூர் O . T . 
போக்குவரத்து நகர் ஊழியர்கள் , குடியிருப் போர் நலச் சங்கம் , எஸ் . குமாரபுரம் , நெ . 31 , 

போக்குவரத்து நகர் , S . குமாரபுரம் , கடலூர் தாலுக்கா . 
நெய்வேலி லாரி உரிமையாளர்கள் நலச்சங்கம் , 3B , AKS நகர் , கெங்கைகொண்டான் (கிழக்கு ) 

கடலூர் மெயின்ரோடு , நெய்வேலி - 2 . 
சமுதாய ஆடு வளர்ப்போர் சங்கம் , நொச்சிக்காடு மெயின்ரோடு பெரியார் நகர் , தியாகவல்லி , 

கடலூர் வட்டம் . 
தமிழ்நாடு போக்குவரத்து கழக ஓட்டுநர் நடத்துனர் குடியிருப்போர் மேம்பாட்டு சங்கம் , 17 , 

அரசு போக்குவரத்து நகர் S . குமாரபுரம் , மருதாடு P . O . கடலூர் தாலுக்கா . 
கோண்டூர் டாக்டர் B . R . அம்பேத்கார் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர் நல சங்கம் , 

நெல்லிக்குப்பம் மெயின்ரோடு , ஹுசினா வணிக வளாகம் எதிரில் , கோண்டூர் பஸ் ஸ்டாப் , 

கடலூர் - 2 . 
சக்திநகர் எல் . ஐ .சி . எம்ப்ளாய்ஸ் நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் பிளாட் எண் .75 சக்தி நகர் , 

கூத்தப்பாக்கம் , கடலூர் - 2 . 
விலங்கல்பட்டு கிராம வளர்ச்சி சங்கம் , குழந்தைக்குப்பம் , வானமாதேவி அஞ்சல் , கடலூர் . 
கடலூர் பத்திரிக்கையாளர் சங்கம் , 81 , மெயின்ரோடு , புதுப்பாளையம் , கடலூர் - 1 
The Cuddalore District Amatuer Hocky Association , Cuddalore 35 , Subbiya Nagar, Semmandalam , 
Cuddalore District. 


47 


66 / 2008 


48 


68/ 2008 


49 


71 / 2008 


50 


72 / 2008 


51 


74/2008 


52 


78/ 2008 


53 


79 / 2008 


54 


80/2008 
81/ 2008 


55 


56 


83/ 2008 


நெய் வேலி என் . எல் .சி .நிறுவனத்திற்கு நிலம் , வீடு மனை கொடுத்து பாதிக்கப்பட்டோர் 

ஒப்பந்த தொழிலாளர்கள் நலச்சங்கம் , 172 , தெற்கு தெரு , வானதிராயபுரம் & அஞ்சல் , வடலூர் , 
பண்ருட்டி வட்டம் . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


வரிசை சங்கங்களின் 
எண் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


(2) 


57 


84/ 2008 


58 


86 / 2008 


நேத்தாஜி ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் , பள்ளி நேலியனூர் சாலை , S .N . சாவடி 

மெயின்ரோடு , செம்மண்டலம் , P . O . , கடலூர் . 
பண்ருட்டி தாலுக்கா , விஸ்வரூப விநாயகர் சதுர்த்தி விழா சங்கம் , 6/ 7 கடலூர் ரோடு , ஜெயப்பிரியா 

நகர் , பண்ருட்டி 
பண்ருட்டி வடகைலாசம் சுன்னத் ஜமாத் சங்கம் , 12 , போலீஸ்லைன் , 5 - வது தெரு , பண்ருட்டி . 
ABICARE SOCIAL DEVELOPMENT & EDUCATION CENTRE, 3, Krishna Complex, Panruti 

Main road , Vadalur - 607 303 . 


59 


87 / 2008 


60 


89/ 2008 


61 


90 / 2008 


62 


91 / 2008 


63 


92 / 2008 


64 


96 / 2008 


65 


100 / 2008 


66 


101 / 2008 


67 


102 / 2008 


68 


103 / 2008 


69 


104/2008 


70 


106 /2008 


NLC Power Mech . Contractors Welfare Assiciation , 48/ W / 88 விருத்தாச்சலம் மெயின்ரோடு , 

வாசவி பெட்ரோல் பங்க் அருகில் , நெய்வேலி - 607 802 . 
வள்ளலார் துல்லிய பண்ணை விவசாயிகள் சங்கம் , தெற்கு தெரு , வழி சோதனைபாளையம் , Post . 
கடலூர் மாவட்ட மீன்வண்டி ஓட்டுநர்கள் நலச்சங்கம் , 18B இம்பீரியல் ரோடு , கடலூர் O.T . 
CUDDALORE DISTRICT COIR WORKERS ASSOCIATION , No . 4 , Regulated Market 

Committee Complex , Ease Coast Road , cuddalore Fort - 607 003 . 
ஓம்சக்தி ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்கள் நலச்சங்கம் , ராஜாப்பேட்டை கண்ணனூர் மாரியம்மன் 

திருமண மண்டபம் அருகில் , குடிகாடு அஞ்சல் , வடலூர் -5 . 
டாக்டர் APJ அப்துல் கலாம் கரும்பு துல்லிய பண்ணைய திட்ட விவசாயிகள் சங்கம் , அண்ணாகிராம 

வட்டாரம் ஓ . எம் .ஆர் தெரு , கீழ்க்கவரப்பட்டு ( வழி ) பகண்டை அஞ்சல் , பண்ருட்டி வட்டம் . 
குறிஞ்சி வாழை துல்லிய பண்ணைய திட்ட விவசாயிகள் சங்கம் - பாச்சாரப்பாளையம் , தெற்கு தெரு , 

பாச்சாரப்பாளையம் , கீழூர் அஞ்சல் , பண்ருட்டி வட்டம் . 
T.ராசாப்பாளையம் , காய்கறி துல்லிய பண்ணைய திட்ட விவசாயிகள் சங்கம் , மாரியம்மன் கோயில் 

தெரு , T . ராசாப்பாளையம் , எழுமேடு அஞ்சல் , பண்ருட்டி தாலுக்கா . 
உதயம் வாழை துல்லிய பண்ணைய திட்ட விவசாயிகள் சங்கம் , திருக்கண்டேஸ்வரம் , திருக்கண்டேஸ்வரம் , 

நெல்லிக்குப்பம் (அஞ்சல் ) , பண்ருட்டி தாலுக்கா . 
ஆணைக்குப்பம் ஸ்ரீமுத்துமாரியம்மன் ஆலய வழிபாட்டுக்குழு , மாரியம்மன் கோயில் தெரு , ஆணைக்குப்பம் , 

கடலூர் - 1 , 
ஸ்ரீ அரபிந்தோ வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் 

நலச்சங்கம் , 229 , தந்தை பெரியார் நகர் , வடக்குத்து (போஸ்ட் ) , நெய்வேலி - 1 . 
விவசாய மேம்பாடு மற்றும் சீரமைப்பு நலச்சங்கம் , ஆண்டார் முள்ளிப்பள்ளம் சமுதாயநலக்கூடம் , தெற்கு 

காலனி , ஆண்டார் முள்ளிப்பள்ளம் & அஞ்சல் . 
கடலூர் துறைமுக லாரி உரிமையாளர்கள் நலச்சங்கம் , 6 , இம்பீரியல் ரோடு O .T . , காவல் நிலையம் 

எதிரில் , கடலூர் O . T . 
கேப்டன் ஆட்டோ ஓட்டுனர் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் , மங்கை மஹால் அருகில் , சிவானந்தபுரம் , 

கடலூர் O .T . 
NLC நிறுவத்திற்கு வீடு நிலம் மனை கொடுத்து பாதிக்கப்பட்டோர் மற்றும் நிறுவனத்தில் பணிபுரியும் 

தொழிலாளர்களின் வாரிசுகள் நலச்சங்கம் , நடுக்குப்பம் , ஊ .மங்கலம் அஞ்சல் , விருத்தாச்சலம் 
தாலுக்கா , கடலூர் மாவட்டம் . 
டாக்டர் புரட்சித்தலைவி ஜெ . ஜெயலலிதா தமிழ்நாடு மருத்துவர் முடிதிருத்துவோர் சலவைத் தொழிலாளர் 

மாநில சங்கம் , 85 , ஹவுசிங்போர்டு , கடலூர் - O .T . 
ANGEL NEW LIFE HOME SOCIETY , 215 , DDR Complex , விருத்தாச்சலம் மெயின்ரோடு , 

மந்தாரக்குப்பம் , நெய்வேலி -2 . 
அருட்பா மகளிர் மற்றும் குழந்தைகள் தொண்டு நிறுவனம் , நண்பர்கள் நகர் , குறிஞ்சிப்பாடி , கடலூர் 
மாவட்டம் . 


71 


107 / 2008 


72 


109 /2008 


73 


110 / 2008 


74 


112 / 2008 


75 


113/ 2008 


114 / 2008 


116 / 2008 


117/ 2008 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


வரிசை சங்கங்களின் 
எண் பதிவு எண் 

மற்றும் வருடம் . 


79 


118/ 2008 


119/ 2008 


122 / 2008 


124/ 2008 


127 / 2008 


128 / 2008 


129 / 2008 


86 


130 / 2008 


87 


131 / 2008 


பல்லவா ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் , பஸ்நிலையம் எதிரில் , வைகை லாட்ஜ் 

அருகில் , லாரன்ஸ் ரோடு , திருப்பாதிரிப்புலியூர் , கடலூர் . 
கடலூர் பாலியேட்டிவ் கேர் , இனிசியேட்டிவ் , பாலியேட்டிவ் கேர் பிரிவு , அரசு தலைமை மருத்துவமனை , 

கடலூர் - 607001 
குறிஞ்சி கரும்பு துல்லிய பண்ணைய திட்ட விவசாயிகள் சங்கம் , தெற்கு தெரு , வெங்கடாம்பேட்டை 

அஞ்சல , பண்ருட்டி வட்டம் . 
NEYVELI EMPLOYEES WELFARE SOCIETY , c- 9 ஒட்டக்கூத்தர் சாலை , நெய்வேலி T . 
NEYVELI TELUGU SAMITHI , BLOCK 12 , NEYVELI . 
NEYVELI SPORTS ASSOCIATION , C- 59 Pugalenthi Road , Block-2 , Neyveli . 
கடலூர் மாவட்ட குழு சுகாதார இயக்கம் , மாவட்ட வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் ஊரகச் 

சுகாதார மேம்பாட்டு அடுக்குமல்லி தெரு சங்கம் , N . G . O . நகர் குண்டு உப்பலவாடி . 
CHILD FOR RURAL EDUCATION SERVICE SOICIETY(CRESS) 19. Valli Nagar, Salaikarai. 

Cuddalore T .K . 
தம்பிபேட்டை நீர்வடிமுகச்சங்கம் கேவசத்திரம் கிராமம் பண்ருட்டி தாலுக்கா . கேவ சத்திரம் கிராமம் 

பண்ருட்டி தாலுக்கா . 
சாத்திப்பட்டு நீர்வடி முகடு பயனாளிகள் சங்கம் சாத்திப்பட்டு கிராமம் , பண்ருட்டி வட்டம் . 
ஆதாரம் மாவட்ட மகளிர் நலச்சங்கம் 41/1 ராமதாஸ் நாயுடு வீதி , புதுப்பாளையம் , கடலூர் - 1. 
தியாகவல்லி , கிராம விவசாயிகள் நலச்சங்கம் வடக்கு தெரு , தியாகவல்லி , Post . 
தமிழ்நாடு நுகர்வோர் விழிப்புணர்வு சங்கம் 13 தனபால் தெரு பண்ருட்டி . 
K . புதுப்பாளையம் கிராம வாழை துல்லிய பண்ணைய திட்ட விவசாயிகள் சங்கம் K . புதுப்பாளையம் , 

பண்ருட்டி தாலுக்கா 
T . மாளிகம்பட்டு கிராம மரவள்ளி துல்லிய பண்ணைய திட்ட விவசாயிகள் சங்கம் . T . மாளிகம்பட்டு 

கிராமம் , 
NDTISR எம்ப்ளாய் அசோசியேஷன் பிளாக் -14 நெய்வேலி பண்ருட்டி தாலுக்கா . 
C .ராஜகோபால் செட்டியார் பட்டம்மாள் நகர் குடியிருப்போர் நலச்சங்கம் , 35 ,36 C . ராஜகோபால் 

செட்டியார் பட்டம்மாள் நகர் , புதுஉப்பலவாடி தெரு , மஞ்சக்குப்பம் . 
SAMUTTIKUPPAM , PANCHAYAT LEVEL FEDERATION 352 , South Street , Samuttikuppam , 

Panruti . 


88 


133/ 2008 


135 / 2008 


136 / 2008 


91 


139/ 2008 


92 


140 / 2008 


93 


141 /2008 


94 


142 / 2008 


95 


143/2008 


96 


148 / 2008 


97 


149/2008 


98 


150 / 2008 


நெய்வேலி நகர குடிசை வாழ் மக்கள் நல சங்கம் , நெ . 79 , நாவலர் தெரு , வார்டு -2 , வட்டம் - 30, 

நெய்வேலி -7 . 
நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷனுக்கு வீடு , நிலம் கொடுத்து பாதிக்கப்பட்டோர் நலச்சங்கம் , பிளாட் 

நெ . 694 , என் . எல் .சி . மாற்று குடியிருப்பு மையம் II , நெய்வேலி - 1 , பண்ருட்டி வட்டம் . 
நெய்வேலி சேமிப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி சங்கம் , காந்தி சேவா சமாஜம் , சென்னை சாலை , 

வட்டம் - 8 , நெய்வேலி . 


99 


153/ 2008 


100 


154/ 2008 


101 


156 / 2008 


கண்ணையா நகர் உரிமையாளர் மற்றும் குடியிருப்போர் நலச்சங்கம் , கண்ணையா நகர் , கோண்டூர் 

ஊராட்சி , கடலூர் 607 001 . 
அறிஞர் அண்ணா வாழை துல்லிய பண்ணைய திட்ட விவசாயிகள் சங்கம் , வழிசோதனைப்பாளையம் , 

கிழக்கு தெரு , வழிசோதனைபாளையம் போஸ்ட் , கடலூர் தாலுக்கா . 
கலங்கரை விளக்கம் காய்கறி பயிர்கள் துல்லிய பண்ணைய திட்ட விவசாயிகள் சங்கம் , 
சுப உப்பலவாடி , நெ . 20 , மாரியம்மன் கோயில் தெரு , சுபஉப்பலவாடி அஞ்சல் . 


102 


157/ 2008 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


வரிசை சங்கங்களின் 
எண் பதிவு எண் 

மற்றும் வருடம் . 


(2) 


103 


198 / 2008 


THE CUDDALORE DISTRICT AMATOUR KABBADI ASSOCIATION , 35 , சுப்பையா நகர் , 

செம்மண்டலம் , கடலூர் - 1 


104 


03/ 2009 


105 


04 / 2009 . 


புதுப்பேட்டை சேமிப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி சங்கம் , 108 , மெயின்ரோடு , புதுப்பேட்டை , பண்ருட்டி 

தாலுக்கா . 
நேரு இளைஞர் நற்பணிமன்றம் , கட்டியாம்பாளையம் , பிள்ளையார் கோயில் தெரு, கட்டியாம்பாளையம் , 

பண்டரக்கோட்டை அஞ்சல் ,பண்ருட்டி தாலுக்கா . 
SOCIETY FOR EDUCATION AND SOCIAL SERVICE ( SESS) 26 A , ST . THOMAS NAGAR , 

VADALUR POST , CUDDALORE TALUK . 


106 


05 / 2009 


107 


06 / 2009 


கடலூர் தாலுக்கா வீடு , மனை , நிலம் முகவர்கள் சங்கம் , 4 /A , S . N .சாவடி , நெல்லிக்குப்பம் 
மெயின்ரோடு , கடலூர் - 1 . 


108 


08/2009 


109 


10 / 2009 


டாக்டர் பீமாராவ் ராம்ஜி இளைஞர் நற்பணி மன்றம் , No .2/ 120 , செல்லஞ்சேரி , மந்தைவெளி காலனி , 

கடலூர் தாலுக்கா . 
Dr . பீமாராவ் நகர் Dr. அம்பேத்கர் இளைஞர் நற்பணி மன்றம் , 108 - சத்யா தெரு , டாக்டர் பீமாராவ் 

நகர் , கடலூர் . 
ஜவஹர்லால் நேரு கரும்பு துல்லிய பண்ணைய திட்ட விவசாயிகள் நல சங்கம் , செம்மேடு , 

நெ .3 , கந்தசாமி தெரு , L . R . பாளையம் , பண்ருட்டி 607106 . 


110 


12/ 2009 


111 


13/ 2009 


Rights Association , Selliamman Koil Street , Suthukulam , Cuddalore Post , 


All Sports Players 

cuddalore Dist. 


112 


14/ 2009 


113 


20 /2009 


114 


21/ 2009 


115 


25 / 2009 


அனைத்து கிராமப்புற கல்வி விழிப்புணர்வு முன்னேற்ற சங்கம் , மடப்பட்டு , மடப்பட்டு அஞ்சல் , 

உளுந்தூர்பேட்டை தாலுக்கா . 
தென்பெண்ணை கிராம கரும்பு துல்லிய பண்ணைய திட்ட விவசாயிகள் சங்கம் , கண்டரக்கோட்டை , 

பூண்டிசாலை , திருத்துறையூர் , பண்ருட்டி தாலுக்கா . 
பேரறிஞர் அண்ணா கரும்பு துல்லிய வேளாண்மை பண்ணைய சங்கம் , நடுவீரப்பட்டு , நெ .52- B , 

வாண்டராசன்குப்பம் , N . மூலக்குப்பம் அஞ்சல் . 
என் . எல் .சி .- க்கு வீடு , நிலம் , வழங்கி நலிந்தோர் நலசங்கம் , ஏ. குறவன்குப்பம் , பெரியாக்குறிச்சி 

ஊராட்சி . 1084 - தலைவர் தெரு , A . குறவன்குப்பம் & அஞ்சல் 
கொரத்தி கிராமம் நேரு இளைஞர் நற்பணிமன்றம் , களத்து மேடு , கொரத்தி கிராமம் , அக்கடவல்லி 

அஞ்சல் , பண்ருட்டி தாலுக்கா 
மருவாய் கிராமம் டாக்டர் அம்பேத்கார் மோட்டார் ஒட்டுநர் நலசங்கம் , 196-மாரியம்மன் கோயில் 

தெரு , வருவாய் அஞ்சல் , கடலூர் வட்டம் . 
திருவந்திபுரம் சாலக்கரை சிவகங்கை புங்கரகம் பம்பை , உடுக்கை சிலம்பம் , கிராமிய இளைஞர்கள் 

நலசங்கம் . நெ . 63 திருவந்திபுரம் , கடலூர் . 
NEYVELI LITERACY MISSION SOCIETY ( NLM ) , எண் .18 -B , TYPE I QUARTERS , வட்டம் 22 , 

நெய்வேலி- 3 . 


116 


26/ 2009 


117 


28 /2009 


118 


29 / 2009 


119 


32 / 2009 


120 


33/2009 


121 


34 / 2009 


முல்லை மூவீஸ் கலைச்சங்கம் , நெ . 7 , R . C . அந்தோணியார் தெரு , வடலூர் . 
விவேகானந்தர் பொது நலசங்கம் , வெண்தாமரை வீதி , மகாத்மா காந்தி நகர் , கடலூர் - 4 
ஸ்ரீ அம்மன் பம்பை , உடுக்கை கிராமிய கலைஞர்கள் நலசங்கம் , 10 , பிள்ளையார் கோயில் தெரு , 
நத்தவெளி , பாதிரிகுப்பம் அஞ்சல் , கடலூர் . 


122 


35/ 2009 


கடலூர், 
2013 டிசம்பர் 2 . 


மு . பானுமதி , 
மாவட்டப் பதிவாளர்(நிர்வாகம் ) . 


1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137 (2) - ன்கீழ் கலைத்தல் மற்றும் 

கலைத்தல் அலுவலர் நியமனம் செய்தல் பற்றிய அறிவிக்கை 


(ந .க . 1089/2013/ அ3 ) 


காஞ்சிபுரம் மாவட்டம் துணைப்திவாளர் சரகத்திற்குப்பட்ட கீழ்க்குறிப்பிடப்படும் 33 ஆசிரியர் மற்றும் மாணவர் கூட்டுறவு பண்டக 
சாலைகள் நீண்ட ஆண்டுகளாக செயல்படாத காரணத்தால் 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 
137(2) ன்கீழ் கீழ்க்கண்ட பண்டக சாலைகளை துணைப்பதிவாளர் , காஞ்சிபுரம் சரகம் அவர்கள் கலைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது மற்றும் 
சட்டப்பிரிவு 138(1) ன்படி கூட்டுறவு சார்பதிவாளர் ( அலுவலகம் ) கலைப்பு அலுவலராக நியமிக்கப்படுகிறார் . 
தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 137(2) ன்கீழ் கலைக்கப்பட்ட ஆசிரியர் மற்றும் மாணவர் கூட்டுறவு 

பண்டக சாலைகள் விவரம் 


மாணவர் கூட்டுறவு பண்டக சாலையின் பெயர் 


வரிசை சங்கங்களின் 
எண் பதிவு எண் 

மற்றும் வருடம் . 


1 . 


ஜி . கே . 221 , 5 - 5 - 1979 


நாயக்கன்பேட்டை அரசு மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் மற்றும் மாணவர் கூட்டுறவு 
பண்டக சாலை . 


4 . 


ஜி . கே . 278 , 12 - 10 - 1984 
ஜி . கே . 231 , 28 - 5 - 1979 
ஜி . கே . 228 , 17 - 5- 1979 
ஜி . கே . 262 , 20 - 8 - 1983 
ஜி . 1694 , 15 - 6 - 1958 
ஜி . கே . 241 , 30 - 8 - 1980 


புள்ளலூர் அரசினர் மேல்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை . 
ஊத்துக்காடு அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை . 
வாலாஜாபாத் பெண்கள் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை . 
சிங்கவாடிவாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை . 
வாலாஜாபாத் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை . 
வாலாஜாபாத் மாசிலாமணி முதலியார் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் மற்றும் மாணவர் 

கூட்டுறவு பண்டக சாலை . 


6 . 


ஜி . கே . 213 , 21 - 4 - 1979 


ஐயம்பேட்டை அறிஞர் அண்ணா அரசினர் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் மற்றும் மாணவர் 

கூட்டுறவு பண்டக சாலை . 
பச்சையப்பன் மகளிர் கல்லூரி மாணவிகள் கூட்டுறவு பண்டக சாலை . 


ஜி . கே . 203 , 10 - 11- 1976 
கே . ப்பி . ஸ்பெஷல் 29 , 
25 - 8 - 1964 
ஜி . கே . 223 , 25 - 5 - 1979 


பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி ஆசிரியர் மற்றும் மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை . 


திருப்புக்குழி அரசினர் உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர் மற்றும் மாணவர் கூட்டுறவு 

பண்டக சாலை . 


ஜி . கே . 219 , 5 - 5 - 1979 
ஜி . கே . 233 , 15 - 6 - 1979 


ஜி . கே . 212 , 21 - 4 - 1979 


எஸ் .எஸ் . கே . வி . மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் மற்றும் மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை . 
பெரிய காஞ்சிபுரம் பெண்கள் அரசினர் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் மற்றும் மாணவர் 

கூட்டுறவு பண்டக சாலை . 
டாக்டர் பி . எஸ் . சீனிவாசன் நகராட்சி மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் மற்றும் மாணவர் 

கூட்டுறவு பண்டக சாலை . 
தாமல் அரசு உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் மற்றும் மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை . 
ஆர்ப்பாக்கம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை . 


ஜி . கே . 214 , 5 - 5 - 1979 
ஜி . கே . 216 , 5 - 5 - 1979 
ஜி . கே . 217 , 5 - 5 - 1979 
ஜி . கே . 127 , 14 - 5 - 1979 
ஜி . கே . 218 , 5 - 9 - 1979 


செங்காடு அரசினர் உயர்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை . 


மதுரமங்களம் அரசினர் மேல்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை . 
ஒரக்காடுப்பேட்டை அரசினர் உயர்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை . 
வள்ளுவன் நினைவு நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் மற்றும் மாணவர் கூட்டுறவு பண்டக 
சாலை . 


ஜி . 1870 , 24 - 4 - 1961 


மாணவர் கூட்டுறவு பண்டக சாலையின் பெயர் 


வரிசை சங்கங்களின் 
எண் பதிவு எண் 

மற்றும் வருடம் . 


21 . 


ஜி . கே . 263 , 8 - 11 - 1983 


கோவூர் அரசினர் மேல்நிலைப்பள்ளி பணியாளர்கள் மற்றும் மாணவர் கூட்டுறவு பண்டக 
சாலை . 


காஞ்சிபுரம் பச்சையப்பன் மேல்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை . 


பெருநகர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் மற்றும் மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை . 
படப்பை அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் மற்றும் மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை . 
சோமங்கலம் அரசினர் உயர்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை . 
காஞ்சிபுரம் கூட்டுறவு பயிற்சி நிலையம் மாணவர் கூட்டுறவு 

பண்டக சாலை . 


ஜி . கே . 211, 21 - 4 - 1979 
ஜி . கே . 246, 27 - 6 -1981 
ஜி . கே . 243 , 31 - 5 - 1981 
ஜி . கே . 244 , 3 - 5 - 1981 
கே . ப்பி . ஸ்பெஷல் 40 
16 - 4 - 1964 
ஜி . கே . 255 , 8 - 11- 1982 
ஜி . கே . 237 , 24 - 3 - 1983 
ஜி . கே . 1691 , 2 - 3 - 1958 
ஜி . கே . 1553 , 8 - 5 - 1951 
ஜி . கே . 238 , 20 - 2 - 1980 
ஜி . கே . 296 , 5 - 2 - 2001 


மானாம்பதி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை . 


காரப்பேட்டை அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை . 


மானாம்பதி பஞ்சாயத் யூனியன் தொடக்கப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை . 
உத்திரமேரூர் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை . 
நெய்யாடுபாக்கம் அரசினர் உயர்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை . 
ஸ்ரீசந்திர சேகர சரஸ்வதி விஸ்வ மகா வித்யாலயா ஆசிரியர் மற்றும் மாணவர் கூட்டுறவு 
பண்டக சாலை . 


33 . 


ஜி . கே . 232 , 15 - 6 - 1979 


திருப்பெரும்புதூர் அரசினர் உயர்நிலைப்பள்ளி மாணவர் கூட்டுறவு பண்டக சாலை . 


காஞ்சிபுரம் , 
9 டிசம்பர் 2013 . 


பொ . ஸ்ரீதரன் , 
துணைப் பதிவாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


